a 
குருபாதம்‌ 
திருச்சிற்‌ ற்‌ றம்பலம்‌ 


திருநாவுக்கரசர்‌ பதிற்றுப்‌ ப்தந்தாதி 


HE aro 


திருக்கயிலாயபரம்பரை, குன்றக்குடி 1 ஆதீனம்‌ 
௪௫-வது மகாசந்நிதானம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி ஆறுமுக தேசிக பரமாசாரிய 
சுவாமிகளவர்களின்‌ 
திருவுள்ளப்‌ பாங்கின்‌ வண்ணம்‌ 


வெளியிடப்பெற்றது 


ஆக்கியோன்‌ : 
கிருவாசகமணி கே. எம்‌, பாலசுப்பிரமணியம்‌ 


ந்தன 
1952 


a 
குருபாதம்‌ 
தோற்‌ றுவாய்‌ 


— 0 590 00— 


* இருநாவுக்கரசர்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி ” என்னும்‌ 
பெயரிய இந்நூல்‌ ஆயிரத்துத்‌ தொளாயிரத்து நாற்பத்‌ 
தொன்பதாம்‌ ஆண்டின்‌ இடையில்‌ திருவருட்டுளேயால்‌ 
யாக்கப்‌ பெற்றதாகும்‌. குன்றக்குடிக்‌ குமரனின்‌ 
குளிர்ந்த அருள்‌ கோக்கால்‌ இன்றைக்கு Qe oro 
வெளியிடப்‌ பெறுகிறது. தீருக்கயிலரய பரம்பரை 
திருவண்ணாமலை ஆதீனத்தின்‌ 44-வது பட்டமாகக்‌ குன்றக்குடியில்‌ 
எழுந்தருளியிருந்து ஞானச்‌ செங்கோல்‌ ஓச்சி நாளும்‌ சைவம்‌ 
புரக்கும்‌ ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி ஆறுமுக தேசிக பரமாசாரிய 
சுவாமிகளவர்களும்‌, சின்னப்பட்டம்‌ man தெய்வசிகாமணி 
அருணாசல தேசிக சுவாமிகள்‌ அவர்களும்‌ இந்நூலின்‌ வெளியீட்‌ 
டிற்குச்‌ செய்த - பேருதவிக்காக அடியேனது அன்புகலந்த 
நன்றி உரித்தாகுக. 


திருசாவுக்கரசரது திருநட்சத்திரத்‌ திருகாளாகய 
இன்று, அப்பெருமானுக்கு அருள்‌ வழங்கப்‌ பெற்ற 
அரும்தலமாகிய இருவதிகை வீரட்டானத்தில்‌ Bru: 
அரங்கேற்றப்பெற்று அவர்‌ திருவடிக்‌ காணிக்கையாகச்‌ 
செலுத்தப்‌ பெற்ற பெரும்பேற்றிற்காக யான்‌ மன 
மாரத திருவருளை வாழ்தி தறேன்‌. 


இங்ஙனம்‌, 
திருவதிகைவீரட்டானம்‌, 
FE: நவாசகமணி 
20-459. 95 A 
நந்தன ஆண்டு 
சித்திரைச்‌ சதயம்‌ 


St 


10 


1G! 


ba 
Ww 


4 


செல்வமதிற சறந்ததுகற்‌ ெசபையோன்‌ கழலே ததும்‌ செல்வம்‌ 
என்றே 
சொல்மதலைச சிவஞானம்‌ துய்‌ SSG ro தூவடியே தொழு துநாளும்‌ 
பல்வளமும்‌ செறிந்‌ துவளர்‌ பரசிவனின்‌ தலங்கள்தொ றும்பணிந்து 
பழ 
வில்வமுடன்‌ கொன்றைமலர்‌ விரும்பரனின்‌ மென்மலா த்தாள்‌ 
விரும்பினா லெ . 


விரும்புகின்ற அடியவர்கள்‌ வேண்டுகின்‌ ற வரமளிக்கும்‌ வேதன்பாகக 
க்ரும்புருவச சிலையுமையாள்‌ & OH தளித்த பரல தனைக்‌ கனிந்திட்டுண்ட 
அரும்புகலிக்‌ குழவி * என தப்பர்‌ ”' எனா அணைந்கெடுத்த 
DHOOM த 
பெரும்புகழின்‌ மொழிக்‌ கரசைப்‌ பேசா தரர்‌ இவ்வுலகற்‌ பிறவா தாரே. 


பிறவாமை என்றவரம்‌ பெறநாடும்‌ மாக்‌.தர்சிவன்‌ பேரையாண்டும்‌ 
மறவாமை oT ONT தம்‌ மனமாரக்‌ கொள்ளுதலும்‌ மரபென்போலே. 
இறவாமை கொண்டதொரு திருமறைக்கான்‌ க தவமதைத்‌ இறக்கப்‌ 


பாடி 
இறவாத இனபறுகர்‌ எழில்காவுக்கிறைவ எங்கள்‌ இனியகோவே. 


கோவினுக்கும்‌ உலகுடைய கொற்றவர்க்கும்‌ குடியல்லோம்‌ என்று 
கூறி 
நாவினுக்கோர்‌ அருங்கலமாம்‌ கமசிவய எனுகாமம்‌ நயம்‌ துகுடும்‌ 
தேவினுக்கோர்‌ அருங்கலமாம்‌ திருத்தாண்டகம்‌ புனைந்து 
தெவிட்டாத கேனில்‌ 
பாவினுக்கோர்‌ அருங்கலமாம்‌ பாட்டிசைக்கு சொல்லிறைவா 
பணிந்‌ இட்டேனே. 
பணிசெய்‌ தல்‌ TICO பரமனுக்கென்‌ அழவாரப்‌ படைகள்‌ 
தாங்கி 
அணிசெய்து இருககொயில்‌ அரன்செய்ய பர தமலர A FAO தலானாளும்‌ 
மணிசெய்த கேரிசையாம்‌ மாலை Kors செந்தமிழால்‌ மகிழ்ந்‌ துசூட்டிட்‌ 
பிணிசெய்‌ த பவகிங்கிப்‌ பிஞ்ஞகன்‌ முன்‌ சேரரசைப்‌ பேணிவாம்வாம்‌. 


வேறு. 


வாழ்வ த வையக்தன்னில்‌ வஞ்சனை DES BCO LO ஹும்‌ 
தாழவகைத தையலார்‌ தம்‌ தாளிணை த தஞ்சம்நாடிச்‌ 
BIETER HIT DET த சுடுநரக தனிற்‌ சோர்ந்து 
வீழ்வதைப்‌ புரிர் தன்‌ காவின்‌ வேந்தரைப்‌ புகழ்க்‌ இேலேனே. 


SEDA குன்னையல்லால்‌ பொருளது ODO sror gr Br 
அகழ்ந்‌ தவர்‌ க தாங்கும்பூமி அன்னையே என்ன Caria s 
2595900 பொறுமை த் தவே செஞ்சொலின்‌ வேம்‌ sores ளை 
Qs pt இடல்‌ செய்யா sor Moor Bora ger பரலிப்பாயே. 


38 


39 


40 


41 


42 


3 


புலைய ராயினும்‌ பொய்யே யாயினும்‌ 

நிலை தி Ne Bio நேர்மையில்‌ நினை வரேல்‌ 
மலையன்‌ மாமகள்‌ பாகனார்‌ மகிழ்ந்தருள்‌ 
இலையெனா தளிக்கும்‌ எனும்‌ எந்தையே. 


ஏந்த மாதவம்‌ செய்‌ தனை நெஞ்சமே 

இந்த ar DE இனியநர விற்கறை 

THM SOW பணிந்‌ இன்புறச்‌ Ora 
சந்த மாலையைச்‌ சாத்தியும்‌ பாடவே. 


வேகும்‌ ஓதில ராயினும்‌ மேனமை நூல்‌ 
ஏதும்‌ ஒன்றும்‌ அறிகிலராயி னும்‌ 
ஒதிய oh செழுத்‌ துணர்பவர்க கமுஞவா 
நாதர்‌ என்றனை நரவினுக்‌ கரசனே. 


எதுசொல்லுவ ராகிலும்‌ ஏழைகள்‌ 
யாதோர்‌ தவர்‌ எவனப்படுவார்க்‌ கெலாம்‌ 
மாத வன்னலால்‌ தேவர்‌ மற்றின்றெனும 
பேதம்‌ ஒர்ந்தனன்‌ நாவிறைப்‌ Ya தனே. 


Gail 


புனிகளைப்‌ புண்ணிய apr கதியைப்‌ பொழில்சூழ்‌ பூவனூர்‌ 

அரன்‌ தனைப்‌ போறும்‌ 
மனிதரே உலகில்‌ கலைமையார்‌ மாண்பின்‌ மனிதராம்‌ என்‌ றநா மன்ன 
கணிதனைப்‌ பெறில்நீர்‌ காதலால்‌ உண்பிரே காசினி யீர்‌எனக்‌ கடாவி 
இனிதரூட்‌ போதம்‌ சந்‌,தநின்‌ எழிலை எங்ஙனம்‌ இயம்பு தல்‌ இயலும்‌ / 


இயலுமா றெல்லாம்‌ எம்மினும்‌ இனிய அன்பர்‌ ஈசனை ஏத்திப்‌ 
பமிலுமா DEMOS பண்பமர்‌ நரவின பரமனே நின்ன ரட்‌ பாடல்‌ 
GO gy_on F சினியு!! ம கொங்குசேர்‌ 'பொழிலிற்கூவியே முதீஇயைக்‌ கூடும்‌ 
செயலினைக்‌ கண்டும்‌ F சிறிய னன்‌ Y Bore செப்பிடா இருப்பதும்‌ 


சரோ! 


சீருடன்‌ சிவனருள்‌ சேவித்து மாமலா அநதிநின்‌ ற. த்துவார்‌ சிறப்பும்‌ 
பரரிடைப்‌ பொ முகப்‌ பாவியாய்ப்‌ புறக்கணிப்‌ பார்களின்‌ தாழ்வுமே 
பதிந்து 

ஈசன்‌ கழ்க்கணக்‌ கெழு திடும்‌ 
இயல்பை 

ஈரருடைச செஞ்சொலின்‌ நற்குறும்தொகையால்‌ நாவினுக்‌ கரசநீ 
கவின்றாய்‌ 


ஏருடை.ச செல்வனெம்‌ இன்னம்பர்‌ 4 


44 


46 


i 
y 


48 


9 


ஆய்மலர்‌ எடுத்திட்‌ டணிதிகழ்‌ மாலைகள்‌ அன்பினில்‌ தொடு BD fp 


WTO தாள்‌ 

தோய்‌ தரும்‌ உள தீதாற சூட்டிடும்‌ கொன்மைத்‌ தொண்டர்தம்‌ 
I TE ih 
சேய்‌ எனும்‌ எனக்கும்‌ றந்‌ தற்‌ புணையாய்ச்‌ சேர்ந திடற கருள்‌ தனைச்‌ 
செய்யாய்‌ 


வாய்‌ GMS குயர்ந்த வண்மையார்‌ மன்னநின்‌ வாரகழல்‌ 
வாழ்திதுவார்‌ வாழ்வார்‌ 


வார்கடல்‌ உலூல்‌ வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ வந்தெனக்‌ இன்னருள்‌ 


வழங்கிக்‌ 
கார்‌ கடல்‌ oF னுந்தாய்‌ கருவினில்‌ அடியன்‌ er காலமும்‌ SM ips தடாக 
கதியை 

ஒர்கடல்‌ அதன்மேல்‌ ஓதியஞ்செழு த்தை DWT தநல்லுரையின்‌ 
நற்கோவே 


சோர்வுடன்‌ திரியும்‌ தொல்வினைப்‌ பாவியேன்‌ சுகம்பெறத்‌ 
தந்தருள்‌ துணைவா. 


துணையெனக்‌ ண்டோர்‌ துரும்பு மே இலை சுற்றமும்‌ நட்பும்சூ னியமே 
அணை தரும்‌ போகமோ டரிவையும்‌ பொன்னும்‌ ஆற்றில்மண்‌ 
குதிரையென DA தன்‌ 
புணையெனக்‌ கல்லையும்‌ பொங்குமாகடலில்‌ போக்குவாக்கிறையெனும்‌ 
புனிதன்‌ 
இணைமலர்‌ த தாளெனக இரும்பிறவிக்‌ கடற்‌ கேற்றநற்‌ புணையென 
இருந்தேன்‌. 


இருந்தநல்‌ வீடும்‌ எழிற்குளம்‌ காவும்‌ எண்ணில்பல்‌ சராசரம்‌ எல்லாம்‌ 
அருந்தவச்‌ சேய ரவருடன்‌ அளவில்‌ _அன்பநின்‌ அருட்பெயர்‌ 

அணிந்தே 

பொருந்திய காட்சி வழங்கும்ப்‌ பூதிப்‌ புண்ணியக்‌ கொழுநக்தெனும்‌ 

ப்ரி அர்‌ 


னாள்‌ 
றொ A த க லவா? 


கருந்‌திருச சைவத்‌ தவநெறிக்‌ கடியேன்‌ 


தலைதனை த்‌ தலைவன்‌ தூளிணைவணங்கச்‌ சாற்றியும்‌ தகைமைசரல்‌ | 
நயனம்‌ 

அலைகடல்‌ நஞ்சை அருந்தினோன்மேனி Gir காணவே 
௮௦ Pas 
5 இடத க உ வியும்‌ தான்‌ 
9 ரும்பி வேர்‌ 3 


ர 
us 


நிலைபெறும்‌ நெஞ்சை நின்மலன்நாம்‌ 
விலையிலாச்‌ சைவ விதியினைவிள ம்பி 


ம்‌ 
வி 


49 


51 


Or 
Ww 


Or 
Up 


Or 
Hr 


10 


வேந்தனின்‌ ஆணை விஇப்படி O S O நீ ற்றரை தன்னிலே வேனில்‌ 
மாந்திமுன்‌ மாயா மறைமொழிக்‌ இிறைநின்‌ மாண்பருள்‌ யான்பெறில்‌ 
மண்மேல்‌ 

காய்ந்திடும்‌ என்றன்‌ கவலைசார்‌ இல்லம்‌ கவின்பெறும்‌ பொழில்‌ 
எனக்காட்சி 

ஈந்திடும்‌ எனத்தான்‌ இருந்தனன்‌ ஏழையேற்‌ கருளநீ இனிதுளம்‌ 
இரங்காய்‌. 


இரங்கிடும்‌ மனமும்‌ எழிலமர்‌ ஈசனை ஏத்திய இணைக்கரம்‌ இரண்டோ 
டரம்கிளர்ந்‌ தொளிரும்‌ அழகமர்‌ உழவா ரப்படையவையுடன்‌ ஆடிப்‌ 
பரன்கிளர்‌ கோயில்‌ பலவுமே சென்று பாடியும்‌ பரவியும்‌ பண்பால்‌ 
சிரங்கவிழ்ந்‌ தேத்திச்‌ செல்வனின்‌ திருத்தாள்‌ சேர்க்தசொற் 
கோவெனும்‌ தவே. 


வேறு 


தேவே இனைப்பரிய G. soys G 
நாவே உரைப்பரிய நறறமிழ்நா மன்னவனே 
மூவேலிலைசகூல முத்திரைகொள்‌ உத்தமனே 
பாவே இசை த தடியேன்‌ பாடஅரு.ளே தருவாய்‌. 


தருவாயஎன்‌ உள்ளமிசை தான்வளரும்‌ கற்பகமே 
குருவாய்‌ எனைச்‌ சிவன்பரற்‌ கூட்டுகின்ற நற்கோவே 
உருவாய நின்னெழிலார்‌ ஓவியத்தை உள்ளடை த்தே 
இருவாயின்‌ சொல்லரசே தேக்கியும்பே றின்பமுற்றேன்‌. 


உற்றார்கள்‌ இல்லேன்‌ உயிர்கொண்டு போம்பொழுதே 
குற்றாலக்‌ தன்னிலுறை கூத்தனலால்‌ என்றறிந்தும்‌ 
பற்றாய DDD GU பற்றிநிற்கும்‌ பாவியனேன்‌ 
சற்றாகிலும்‌ பிழைக்கத்‌ தானருளாய்‌ நாவரசே. 


உக சய ஓடிவரம்கே “அப்பா எனா 
ஆர்ந்துமலாக ௭ களினால்‌ அன்றெடுத்தே நன்றழைக்கு 
f திச சொல்லாசே கூடிடுமோ நின்னருளே ? 


ஞானம்‌ தேற்றுகன்ற வாக்கிறைவா 


மருளார்க்க வல்வினையால்‌ வன்பிணியால்‌ வன்துயரால்‌ = 
இருளராந்த கநெஞ்சுடையேன்‌ என்செய்கேன்‌ எங்குப்‌ வண்‌ 


a7 


59 


60 


62 


11 


உய்வகுற்கு நீமுன்னம்‌ ஓயாது தான்‌ கவன ற 
செயதவத்துச்‌ செல்வி திலகவதிக தேவியரே 
மெய்வதைத்துன்‌ கூ ற்றெனவே மேவியவெஞ்‌ குலைய sr 
கைகொடுக்க நற்றுணையாம்‌ காகன்மொழிக்‌ கோன்கழறாய்‌. 


கழகமதிற செம்புலவோர்‌ காலமெலாம்‌ ஆய்ந்தறிந்து 
பழகவரும்‌ பைக்‌ தமிழால்‌ பண்ணமைக் த பாடல்‌ தமைக்‌ 
குழகனுறை கோயில்தொனும்‌ கூடியும்யான்‌ பாடிடவே 
அழகுமிகு நாவிறையே ஆசையுடையேன்‌ அடியேன்‌. 


அடியேனை த தாங்கிடுதல்‌ அம்மானை நின்கடனாம்‌ 
பொடியேனென நேர்கடனுன்‌ பொற்பாதப்‌ பணிபுரிதல்‌ 
துடியேறும்‌ மெல்லிடையாள்‌ தோன்‌ நியொளிர்‌ பாகன்ளனப்‌ 
படியேறும்‌ இர்‌ தமிழைப்‌ பாடியநா விற்கிறைவா. 


இறையாகும்‌ சம்பந்தர்‌ ஏறிவரும்‌ வெண்டிவிகை 
மறைவாகத தாங்கிமுனம்‌ மாமொழிநா மன்னவ 
“நிறைவாகும்‌ நற்றவன்யாண்‌ நீளூலகில்‌”என்‌ , S Dei 
*குறைவாகும்‌ தாங்கல்‌'எனும்‌ கூற்றினையே மாற்றினையால்‌. 


மாற்றறியாச செம்பொன்னே மாமணியே மரக,தமே 
கூற்றறியாக கோமகனே கோமளமே கூய்மைமிகும்‌ 
நீறுறமகார்‌ திருமேனி நிகரறியா கின்‌ மலனே 
ஆற்றழகார செஞ்சடையாற்‌ கன்புடைநா மனனாவோ. 


வேறு 


ஓதும்‌ மெய்யாம்‌ உழவ தனை ஊன்றிச்செய்‌ த விருப்பென்னும்‌ 
SENSE விதைததுப்பெொய்ச்‌ செயலாம்‌ கையைத்‌ இய்த்திட்டே 
கோதுற்‌ பொறையாம்‌ நீர்பரய்ச்சிக்‌ குணமார்‌ தகவாம்‌ வேலியிடின்‌ 


நாதன்‌ சிவமாம்‌ க வினையும்‌ நாடீர்‌ என்றாய்‌ மாமன்னா. 


மன்னும்‌ வீழி மிழலையமர்‌ வள்ளல்‌ 1 
பொன்னின்‌ காசு வரதியிலாப்‌ பொற்ப! 
பன்னும்‌ தூய்மை மெய்‌ க்தொண்டின்‌ பா 
என்னும்‌ மகிழ்வால்‌ யானிறும்பூ தெய்‌ இட்டே 


LJ BP SGD \ 
16 தார்‌ பாருள்ளார்‌ 


ஏ தம்‌ விளப்பர்‌ சமணரவர்‌ இயையும்‌ கோள்ஃள்‌ 
SST நிறைந்த மதுரைசெலல்‌ இவ்காம்‌ 
வேதம்‌ மொழிந்த வித்தகனை விரை! 
காதல்‌ மனத்தின்‌ கவின்குறியாம்‌ : 


64 


66 


67 


68 


59 


07 


12 


காவல்புரிந த காசினியைக காக்கும்‌ வேந்தா கனன்றுலென 2 
மேவும்‌ மழைதான்‌ மிகத தப்பி விரியும்‌ கடல்சூழ்‌ மேதினிதான்‌ 
தாவும்‌ விதமே 40950 501? தயங்கோம்‌ அஞ்சோம்‌ சற்றுமெனக 
கோவாம்‌ சிவனார்‌ குடிமையினால்‌ கூறும்‌ வேந்தே குறைவில்லாய்‌. 


வில்லார்‌ நுதலாள்‌ வேய்தகோளாள்‌ விரும்பும்‌ ஈசன்‌ 
விரைமலர்‌ த தாள 
சொல்லால்‌ மலரால்‌ தொழுதேததித தோயும்‌ மனத தின 
தொண்டர்களே 
வல்லார்‌, உலகில்‌ மற்றையவர்‌ வாடிப்‌ பாடி காவலிலே 
பொல்லார்‌ எனவே பொன்‌ ஹும்‌ எனப்‌ புகலும்‌ நாவின்‌ பொற்பரசே. 


பொற்பார்‌ உடலிற்‌ பொடிநீறே பூசிப்பொலிந்‌ த புண்ணியா 

கற்பார்‌ உள ததே ET FANS கண்டேயனைய கவிபொழிவாய்‌ 

நிற்பார்‌ உலகில்‌ நின்றிடுக நில்லோம்‌. இனியிந்‌ d E eG Sed 

வெற்பான்‌ மருகன்‌ தாளடைவான விரைவோம்‌ என்றாய்‌ சொல்‌ 
Cabs த 


வேந்தே மொழியின்‌ G வேர்‌ நின்‌ வீரம்செறிந்‌த வேதமொழி 
ப உலகில்‌ மாண்டேகி மற்றும்‌ தோன்றி மறைந்திடுவர்‌ 

35 சேனமுகுத்‌ அருவருளை த 0.5523 இளை ததே செம்மாந்து 
Cure தேன்‌ உனது பொன்னடியாம்‌ புகலே பிறிதோர்‌ போக்குமிலேன்‌. 


போக்கொன்‌ நில்‌ லன்‌ பூமியிலே புனிதா நின்றாள்‌ புகழ்ந்தோதும்‌ 
வா கீகொன்றில்லேன்‌ மெளனமிி௰லன்‌ வையம்‌ வெமாம்‌ வகைகாணும்‌ 
கோக்‌ கொன்‌ நில்லேன்‌ நுண்ணறிவால்‌ நுகர்தல்‌ இல்லேன்‌ 

நோன புமிலேன 
நரக்கொன்ற தனின்‌ நல்லிறைவா நான்‌ என்‌ பிறந்தேன்‌ நவில்வாயே. 


வாயாலுரை ததுன வார்கழலை வாழ்ததிப்பணியா வனமையர்கள்‌ 
தாயாம்‌ ௨ ப தாங்கிடவே சஇயாப்‌ பொறையாம்‌ தனமையமாம்‌ 
நாயாய்‌ த.திரிக்து. ஞாலமெலாம்‌ நானும்‌ சலித்தேன்‌ ஞானமிலேன்‌ 
ஓயா Sip STO உய்வண்டோ உரையாய்‌ சாவின்‌ அரையா நீ. 


„„ கின்மலனாய்‌ நிகரில்‌ ஓளிசேர்‌ நீள்‌ சபையில்‌ 

ஆடும்‌ அழகரா 5 அருளார்கூததை யன புடனே 
பாடும பரிசே பாவியனும்‌ பன்னாள்‌ மன திற்‌ பாவிததேன்‌ 
கூடும்‌ அருளார்‌ குரு சவ என்‌ குறைதீர்கசாள்வா யின்கோ வே 


h) 
(ம 


பல 
ப 
60 
i 
3) } 
L 
ப 
(ர 
ர- 
L 


187 


88 


89 


90 


OL 


SOLES கடல்‌ அமுதமெனும்‌ SH! 


15 


தொல்வினை போயிட s தூர ததனேன்செயும்‌ 
பல்‌ வினைப்‌ பாவமும்‌ பறைந்து போயிடச்‌ 
சொல்‌ வல வேக்‌ aor ௬௫ இ கூறிடும்‌ 

நல்‌ வழி Bry Brest நயந்து வாழ்வனே. 


நயமலி பாறறமிழ்‌ wr தனேயொரு 
வயமலி வான்பரி வந்தநாயகற்‌ — 
குயமலி பதஇசெய்‌ உன்னை யோ இடில்‌ 
சயமலி முதஇயிற்‌ சார்தல்‌ ஆம்‌ அரோ. 


அரஹரநா தனென றரற்றி நாளுமே 
சிரகர மேந்திமுன்‌ AS துமே யழும்‌ 
பரனடியார்களின்‌ பாவல நாதனே. 

புரமெரி நாதனைப்‌ Dl rr த்‌. தவா. 


genes மா Bot & தாயின்சேயனே 
உவமையிற்காழியில்‌ ஓங்குஞானமார்‌ 
சிவமலி போனகச்‌ சேயின்நேபனே 


கவமலி தீந்தமிழ்‌ நாத போற்றியோ.. 
வேறு 


போற்றியுனை த்‌ தாம்புகழும்‌ புலவர்‌ நாவிற்‌ 
பொழிதமிழால்‌ நீராடும்‌ புனிதர்‌ கோவே 
நீறறினையும்‌ மேனி தனில்‌ நிறையப்‌ பூசி 
நெஞ்ச தனில்‌ நேசமதை கிறுத்திட்‌ டனும்‌ 
கூறறினையார்‌ வினைகள்‌ தமைக்‌ கொன்றே 0 மேலும்‌ 
கூடலிலா வண்ணமவை குழகன்‌ தொண்டே 
ஆறறியருள்‌ தேன தனை அரிதின்‌ மாந்த 
அமாம்தமொழிக்‌ கரசவுனை அடைந்துட்டேலோ. 


அடைக்‌ அ திரு வ திகை தனில்‌ TD டன்னை 
அனைய தமக கையரமகிழ்ந்‌ தருளும்‌ மீற்றை 
உடைக்கு மனம்‌ Cr துருக உவகை 
ஓங்குமுடல்‌ முழுவதிலும்‌ ஒளிர: 
குடைந்தாடி௪ Ss கேரயில்‌ SAD 
கூற்றாய வாறொழிக்கக்‌ கூவிப்‌ பர 


காலமெலாம்‌ நுகர்க்தமொழிகு er D 


வல்லவராம்‌ தியமணர்‌ வாழ்வின்‌ மீட்பான்‌ 
வந்‌ தகொடுஞ்‌ சூலையினால்‌ வாடா 0 

பல்லவன்செய்‌ சூழ்ச்சிகள்‌ தாம்‌ பலியாகோடப்‌ 
பாட்டிசைத்துச்‌ சிவபெருமான்‌ பாலே FIT Bi 


) 607 607 டியார 


திருவாசகமணி 
கே. எம்‌. பாலசுப்பிரமணியம்‌ அவர்களால்‌ 
இயற்றப்பெற்ற 


2. திருக்‌ ண்டர்‌ இதம்‌ 
a al பற்றிய 8ர்த்தன தால்‌ 
(அச்சில்‌) 


திருநாவுக்கரசர்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
ட வெண்பா ட 


. குமரகுருபரர்‌ இருப்பதும்‌ 
Eu, திருப்பதிகம்‌ 


